GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


- 


TAMIL 


ITO 


-- 


RNT 


I 


ty 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTHA 


ALONE TO 


RIUMPHT 


PUBLISHED BY AUTHORITY 


No . 43 ] 


CHENNAI , WEDNESDAY , OCTOBER 25 , 2017 
Aippasi 8 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part II - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


பக்கங்கள் . 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


ஆட்சி எல்லை - திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , 
வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் கோட்டத்தூர் ஆகிய வருவாய் 
கிராமங்களை மீண்டும் துறையூர் வட்டத்துடன் இணைத்தல் ... 


156 


DTP - || - 1 ( 43 ) 


[ 155 ] 


156 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


- 


2 . இதலை . 40156 /2016, மேற்படி நீதிபரை கிடைக்கப்பெற்ற மூன்று நாம் என உத்தரவிட்டது . 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 

தலைமைச் செயலகம் , 2017 அக்டோபர் 25 . 
No.II( 1)/ REV / 29/2017 . 
[ ஆட்சி எல்லை - திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் 

கோட்டாத்தூர் ஆகிய வருவாய் கிராமங்களை மீண்டும் துறையூர் வட்டத்துடன் இணைத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 
[ அரசாணை (நிலை ) எண் . 310 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , [ வ . நி . 101 பிரிவு , 

25 செப்டம்பர் 2017 , புரட்டாசி 9, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
படிக்கவும் : 

திரு . தங்கவேலு , புத்தனாம்பட்டி அவர்களின் மனு நாள் 04 - 01 - 2016 . 

சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை W .P.(MD ) No . 40156/2016 , நாள் 16 - 11 - 2016 . 
3 . மாவட்ட ஆட்சியர் , திருச்சிராப்பள்ளி அவரிகளின் கடித ந .க . 4/22250 /2016 , நாள் 22 - 05 - 2017 . 

முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கடித ந .க .பணி6( 3) / 9078 / 2017 , 

நாள் 14 - 07 - 2017 . 
ஆணை . எண் . 310 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , [ வ . நி .1(1)] பிரிவு . 

மேலே பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட மனுவில் திரு . தங்கவேலு அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள 
புத்தனாம்பட்டி , வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் கோட்டாத்தூர் ஆகிய வருவாய் கிராமங்களை மீண்டும் துறையூர் 
வட்டத்தில் இணைக்கும்படி அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 

2 . இதற்கிடையில் திரு . தங்கவேலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுத்திருந்த நீதிப்பேராணையில் 
W .P .(MD ) No . 40156/ 2016 , மேற்படி நீதிமன்றம் பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட தீர்ப்புரையில் திரு . தங்கவேலு அவர்களின் 
04 - 01 - 2016 தேதியிட்ட மனுவினை தீர்ப்புரை கிடைக்கப்பெற்ற மூன்று மாதத்திற்குள்ளாக இரண்டாவது பிரதிவாதியான அரசு 
செயலாளர் , வருவாய்த் துறை அவர்கள் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என உத்தரவிட்டது . 

3 . திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் , பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி 
வட்டம் , புலிவலம் குறுவட்டம் , கோட்டாத்தூர் , புத்தனாம்பட்டி , அபினிமங்கலம் , வெள்ளக்கல்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்கள் 
1995 - க்கு முன்னர் ஒருங்கிணைந்த மாவட்டமான திருச்சியிலிருந்து பின்னர் திருச்சி , கரூர் , பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களாக 
பிரிக்கப்பட்டபோது , துறையூர் வட்டத்திலேயே இருந்தன என்றும் , மறு சீரமைப்பின்போது மேற்படி கிராமங்கள் முசிறி வட்டத்துடன் 
இணைக்கப்பட்டன என்றும் , இக்கிராமங்களில் வசித்துவரும் பொதுமக்கள் முசிறி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பயண 
தொலைவு 40 கி . மீ . ஆகும் என்றும் , இவர்கள் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் பயண தொலைவு 15 கி . மீ . 
ஆகும் என்றும் , மேற்கண்ட கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் முசிறிக்கு வருவது என்றால் புலிவலம் வந்து முசிறிக்கு வந்துசேர 
வேண்டும் அல்லது துறையூர் சென்று பின்னர் முசிறி வந்து சேர வேண்டும் என்றும் எனவே , பொது மக்கள் அலுவலக நிமித்தமாக 
முசிறி வட்ட தலைமையிடத்திற்கும் , முசிறி ஊராட்சி ஒன்றிய தலைமையிடத்திற்கு வரும் பயண நேரம் , பயணதூரம் மற்றும் பயணச் 
செலவு ஆகியவற்றை ஒப்பிடும்போதும் துறையூர் செல்வதே பொதுமக்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் . 

4 . மேலும் , கோட்டாத்தூர் , புத்தனாம்பட்டி , அபினிமங்கலம் , வெள்ளக்கல்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்கள் முசிறி ஊராட்சி 
ஒன்றியத்திலும் , துறையூர் சட்டமன்ற தொகுதியிலும் , பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலும் அமைந்துள்ளன என்றும் , மேற்கண்ட 
கிராமங்களை துறையூர் வட்டத்துடன் இணைத்து மறு சீரமைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து துறையூர் சட்டமன்றத் தொகுதிக்கும் , 
பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்டதாக இருக்கும் என்றும் , இதனால் மாவட்டம் மற்றும் வருவாய் கோட்ட 
எல்லையில் மாற்றம் எதுவும் ஏற்படாது என்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் . 

5 . நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலான திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவரின் பரிந்துரையின் அடிப்படையிலும் , 
பொதுமக்கள் நலன் மற்றும் நிருவாக நலன் கருதியும் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் 
மற்றும் கோட்டாத்தூர் ஆகிய கிராமங்களை துறையூர் வட்டத்துடன் இணைத்து உரிய அரசாணை வெளியிடுமாறு முதன்மைச் 
செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 

6 . சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளையின் உத்தரவின் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவரின் 
பரிந்துரையுடன் கூடிய முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் அவரிகளின் கருத்துருவினை அரசு கவனமுடன் 
பரிசீலனை செய்து , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , வெள்ளகல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் 
கோட்டாத்தூர் ஆகிய வருவாய் கிராமங்களை மீண்டும் துறையூர் வட்டத்துடன் இணைக்கலாம் என முடிவு செய்து அவ்வாறே 
அரசு ஆணையிடுகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

சந்தர மோகன் , B . 
அரசு செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


